GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Re . 0 . 80 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


INSTRNS 


FO 


* 


Kட்டி 
பாட 


EGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


1 


ARO 


TRUT 


TH 
ALor 


LONE TRU 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 236] 


CHENNAI, FRIDAY , JULY 22 , 2011 
Aadi 6 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , வேலூர் 
வேலூர் மாவட்டம் , திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , பொம்மிகுப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ3/241 / 2009) 
No. VI (2)/401(b -1) 2011 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த பொம்மிகுப்பம் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திரு . கே . மாரிமுத்து என்பவர் ஊராட்சி நிதியிலிருந்து துணை ஆதாரச்சீட்டுகள் இல்லாமல் செலவினம் மேற்கொண்டது , 
அளவுப் புத்தகங்கள் பதியாமல் தொகை எடுத்தது , ஊராட்சிமன்றத் தீர்மானம் இன்றி செலவினம் மேற்கொண்டது , ஊராட்சி நிலுவை 
வரியினங்கள் வசூலிக்காமல் ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது மற்றும் தனிநபர் கழிவறை கட்டியதில் உரிய நடைமுறையினை 
பின்பற்றாமல் முறைகேடு செய்தது தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சி மன்றத் 
தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி பொம்மிகுப்பம் ஊராட்சி 
மன்றத் தலைவர் திரு . கே . மாரிமுத்து என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 

இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர் மாவட்டம் , கீ . வ . குப்பம் ஊராட்சி ஒன்றியம் , மாச்சனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ4/2057/2009) 
VI( 2)/401 ( b- 2)/ 2011 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , கீ . வ . குப்பம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த மாச்சனூர் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திருமதி . டி . கன்னியம்மாள் என்பவர் தனது அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்தி ஊராட்சிக்கு தொடர்பில்லாத காங்குப்பம் 
ஊராட்சி உதவியாளரான தனது மகன் திரு . முனிராஜ் என்பவர் பெயரில் காசோலைகள் மூலம் 2, 49 ,740 / - தொகை எடுத்து கையாடல் 
செய்து , மின்மோட்டார் வாங்கியது , பைப்லைன் விஸ்தரிப்பு பணிகள் செய்தது , சிறுவிசைப்பம்பு அமைத்தது போன்ற பணிகளுக்கு 


DTP - VI - 2 Ex . ( 236 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


டெண்டர் விதிமுறைகளை பின்பற்றாமல் ஊராட்சி உதவியாளர் பெயரில் ரூபாய் 3,04,722 / - தொகை எடுத்தது , தனது மகன் 
திரு . முனிராஜ் , காங்குப்பம் ஊராட்சியில் பணிபுரிந்து கொண்டு ஊராட்சியில் வரிவசூல் ரசீதுகளில் கையொப்பமிட்டு வரிவசூல் செய்து 
ரூபாய் 38 ,811 / - ஐ வங்கியில் செலுத்தியது , போலியான பில்முலம் தெருவிளக்கு உபகரணங்கள் வாங்கியது ரூபாய் 12 ,600/ - , 
ஊராட்சி தீர்மானமின்றி ரூபாய் 96 ,462 / - தொகை எடுத்தது , கூட்டத்திற்கு ஆஜராகாத ஊராட்சி உறுப்பினருக்கு அமர்வுபடி 
ரூபாய் 50 / - வழங்கியது போன்ற முறைகேடுகள் தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு 
ஊராட்சி மன்றத் தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து உளத் தேர்வின்படி 
மாச்சனூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி டி . கன்னியம்மாள் என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
இதன்மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர், 
2011 ஜூலை 


S . நாகராஜன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


22 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


